தேசியதமிரு வாசகம் 
முத்த் புத்தகம் 


B. 
03/10 


N55 


OFFKE OF 1HE MT GASTRAR OF BOOKS 


தேசீய தமிழ் வாசகம் 


742 


முதற் புத்தகம் 


2-5 


முதல் வகுப்புக்குரியது 


5UR 1955 


T. P. கோபால கிருஷ்ணன் , BA., L.T., 
தலைமை ஆசிரியர் , போர்டு உயர் நிலைப்பள்ளி, போளூர் . 


தா 


திப்புக் கழகம் 


ணி 


சென்னை 


( விலை 0-5-0 


600008 
. 


முதற் பதிப்பு -1949 
திருத்திய பதிப்பு - மார்ச்சு , 1955 
மறு பதிப்பு ( 1 ) -1955 


I 


APPROVED FOR CLASS USE 
BY THE MADRAS TEXT - BOOK COMMITTEE 
[ Vide R. C. No. 9/55 T. B. C. dated 7-5-55 from The Deputy 
Commissioner for Government Examinations , Madras - 6 ) 


( All Rights Reserved ) 


133735 


Kabeer Printing Works , Madras 


முகவுரை 
தேசீய தமிழ் வாசகம் என்னும் பெயர் கொண்ட 
இந்நூல் முதல் வகுப்புப் பிள்ளைகளுக்கு உரியது . இது 
கல்வித் துறையினர் வெளியிட்ட பாடத்திட்டப்படி எழுதப் 
பட்டுள்ளது . பிள்ளைகள் எழுதுவதற்கு வசதியான 
எழுத்துக்களைக்கொண்ட சொற்கள் அமையுமாறு , பார்த்த 
வுடன் பெயர் சொல்லத் தக்க படங்கள் தரப்பட்டுள்ளன . 
இம்முறையால் பிள்ளைகள் தங்களை அறியாமலே எழுத் 
துக்களை நன்கு எழுதப் பயிற்சி பெறலாம் ; மாணவர் 
களுக்குச் சொல்லும் பயிற்சியும் எழுதும் பயிற்சியும் 
நன்கு ஏற்படுமாறு பற்பல படங்கள் சேர்க்கப்பட் 
டுள்ளன . 


தொடக்க நிலையில் வீடு - குடும்பம் - பள்ளி - நன்கு 
தெரிந்த விலங்குகள் - பறவைகள் - மரங்கள்- இவற்றின் 
பெயர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக அவை தரப்பட் 
டுள்ளன . ஒருமை - பன்மைப் பெயர்களும் , வினைமுற்றுக் 
களும் தரப்பட்டுள்ளன . படம் பார்த்துக் கோடிட்ட 
இடங்களை நிரப்பும் பயிற்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது . 
கட்டளைகள் , வினா - விடைகள் என்பனவும் , குழந்தைப் 
பாடல்களும் தரப்பட்டுள்ளன . 

சொற்களை நன்கு உச்சரிக்கவும் எழுதவும் போதிய 
பயிற்சி இந்த 

வகுப்பில் அளிக்கப்படவேண்டும் . 
ஆதலின் ஆசிரியர்கள் பொறுப்பு மிகுதியாகும் . 

இப்புத்தகத்தைத் தயாரிப்பதில் , எனக்கு உதவி 
புரிந்த புலவர் - திரு . பு . செல்வராசன் அவர்கட்கு 
எனது நன்றி உரியதாகும் . 

T. P. கோபால கிருஷ்ணன் 


முதல் வகுப்புக்குரியது 


படம் பார்த்துப் பெயர் சொல்லச் செய்க . 


6 


படம் பார்த்துப் பெயர் சொல்லச் செய்க . 


ஒளடதம் 


2 


7 


aa 


படம் 


பழம் 


འབར 


பட்டம் 


L 


ழ 
ட் ப் ம் ழ் 


8 


ஈ 


மரம் 


Sal 


ரம்பம் 


பம்பரம் 


ஈ ரர் 


9 


O 


1 


SunD 


சரம் 


கம்பம் 


ப 


சட்டம் 


கட்டம் 


4.4 


சி.சி 


10 


தச்சர் 


நகம் 


SomanON 
100 


900 


சக்கரம் 


பதக்கம் 


ங 


த ந 
த் ந்ங் 


11 


பயிற்சி 1 
படம் பார்த்துப் பெயர் எழுதச் செய்க . 


c 


12 


O 
O 


கப்பல் 


வட்டம் 


15 


10 


பல் 


வடம் 


ல 


வ 


ல் 


வ் 


13 


சன்னல் 


மத்தளம் 


12345 
67890 


கண் 


எண்கள் 


ள 


ன 


ண 


எ 


ள் 


ன் 


ண் 


14 


ஏர் 


மஞ்சள் 


sad 


at TRAIL 


ஏற்றம் 


வயல் 


ய 


ஏ 


ஞ 
ஞ் 


ற 
ற் 


ய் 


15 


ஐவர் 


ஒட்டகம் 


> 


இட 


* 


2 


ஒளடதம் 


הוות 


ஓடம் 


ஔடதம் 


ஐ 


ஒ 


ஓ 


ஔ 


16 


பயிற்சி 2 
படம் பார்த்துப் பெயர் எழுதச் செய்க . 


ஈச்ச 


| 


17 


அரசர் 


ஆட்டம் 


அரம் 


ஆடல் 


அ 


ஆ 


29062 


18 


s 


LAE 


இலவமரம் 


உரல் 


பு 


ஊதல் 


ஊஞ்சல் 


உ 


ஊள 


19 


은 


பயிற்சி 3 
படிக்கவும் எழுதவும் செய்க : 

அரம் எண்கள் 
பல் 

ஆடல் மஞ்சள் 
கண் உரல் ஏற்றம் 
ஏர் ஊதல் 

அரசர் 
படம் பட்டம் ஆட்டம் 
பழம் ரம்பம் 

ஊஞ்சல் 
மரம் கம்பம் சக்கரம் 
சரம் சட்டம் பம்பரம் 
நகம் 

கட்டம் பதக்கம் 
வடம் கப்பல் 

மத்தளம் 
வயல் வட்டம் 

ஒட்டகம் 
ஐவர் தச்சர் 

ஔடதம் 
ஓடம் சன்னல் இலவமரம் 


20 


கலயம் 


கடல் 


Aa 


தந்தம் 


மரம் 


மண்டபம் 


பந்தம் 


21 


அ 


ORGOUNCIL 


G4E 


ச 


பூ 


L 


2 . 


A 
கண்ணன் 


ண 


ரதம் 


அண்ணன் 


சன்னல் 


ரங்கன் 
மட்டம் 
பந்தயம் 


ய 


பணம் 


ர 


326522-E5E50 


கண்ணன் படம் 
ஓட்டப் பந்தயம் 
இவன் ரங்கன் 
அவன் வரதன் 


ள 


ன 


22 


AIR 


ஆலமரம் 


கால் 


சாராசார்யா 


நாய் 


பாய் 


பாலம் 


தாளம் 


23 


ஆ 


ஆ 


கா 


நா 


0 


ப 


சா 


ஞா 
டா 


காகம் 


லாடம் 


ை 


தா 
நா 


தாகம் 


மா 


ஆரம் 
காரம் 
சாதம் 


பால் 
வாய் 


ரா 


லா 


வா 


வா 


ழா 


அண்ணா 
அக்காள் படம் 
மரப் பாலம் 
பால் சாதம் 


ளா 


றா 


ன 


24 


கத்தி 


பல்லி 


வண்டி 


விசிறி 


மணி 


பன்றி 


என்னை 
-600008 
. 


25 


வி 


- 
இத்த 


031 


1232 விர் 
கி 
சி 
டி 
ணி கிளி 

மயில் 
சரி 

அம்மி 
யி 

விரல் 
ரி 
லி 

இஞ்சி காரம் 
வி 

இவன் விரல் 
நார் கிழி 
மயில் விசிறி 


பிடி 


இதேநிதருககு 


26 


ஈட்டி 


Uta 


பீப்பாய் 


பன்னீர் 


தண்ணீர் 


27 


கீ 
X 


Z 


u 


a 


மீன் 


தீபம் 


பீ 


மீதி 
வீதி 
நீர் 


வீரன் 
நீலம் 
நீளம் 


3,2015,22E5 


நீள வீதி 
நீல நிறம் 
நீர் குடி 
இவன் வீரன் 


னீ 


28 


组 


IHA 


உறி 


குளம் 


எருது 


நுங்கு 


முதுகு 


கதவு 


29 


உ 


கு 


டு 


ரு 
ழு 
ளு 


கிணறு 


வாத்து 


சு 


கடுகு 


துண்டு 


20264Cel2FE+=lesGSSG 


காது 


பு 
யு 
வு 
து 


மார்பு 
வயிறு 


குடம் 


ை 


நு 
லு 
று 
னு 


மண் குடம் 
துண்டு வாங்கு 
காது வலி 
கரும்பு தின்னு 


30 


NACE IN 
INDIA 


LANI 
NI0V 


ஊசி 


நூல் 


ம வா 


கூண்டு 


சூரியன் 


பூட்டு 


மூக்கு 


31 


ஊ 


கூ 


டூ 


SneREE 


RUPEET 
1951 


தூண் 


ரூபாய் 


(ePEFGFleses 


ரூ 
ele 
ளூ 
நு 
சூ 
பூ 
யூ 
வூ 


குண்டூசி 
கூடாரம் 
பாலூர் 


பூச்சி 
சூடு 
மூடு 


நூ 


ணா 


கிளிக் கூண்டு 


தூ 
நூ 
லூ 
றூ 
னூ 


பூட்டு சாவி 
தூர வழி 


கூழ் குடி 


32 


எலி 


கெண்டி 


T 


- 


SC 


சுண்டெலி 


பெட்டி 


தெப்பம் 


வெங்காயம் 


33 


எ 


கெ 


ஙெ 


செ 


ஞெ 
பெ 
ணெ 


3 


. 


தெ 


செடி 


செக்கு 


தெளி வெள்ளி 
நெல் வெள்ளெலி 
நெய் வெண்ணெய் 


நெ 
பெ 
மெ 
யெ 
ரெ 
லெ 
வெ 
ழெ 
ளெ 
றெ 
னெ 


நீர் தெளி 
பசு நெய் 
நெல் வயல் 
வெள்ளிக் கிண்ணம் 


29063 


34 


வா 
தேள் 


ஏணி 


பேன் 


மேளம் 


தேன் 


தேன் 


தேர் 


35 


ஏ 


செல் 


ஙே 
சே 


ஞே 


CL 
ணே 


-- 


தே 
நே 


வேர் 


சேவல் 


பே 
மே 
யே 
ரே 
லே 
வே 


கேள் 
சேர் 
சேலம் 


நேர் 
பேன் 
மேல் 


ழே 


தேன் கூடு 
பேன் பார் 
மேல் இடம் 
நேர் வழி 


ளே 
றே 
னே 


36 


5 


- 


ஐந்து 


கை 


IP 


தவளை 


ஆமை 


மணை 


குதிரை 


வலை 


வாழை 


37 


கை 


ஙை 


சை 


கை 


டை 


பூனை 


பை 


ணை பை 
தை 
நை கதை 

தென்னை 
சலவை பச்சை 
திண்ணை 

பலகை 
ரை 
லை 


மை 


யை 


கதை கேள் 


வை 


ழை 
ளை 


வைர நகை 
புகை வண்டி 
தென்னை மரம் 


றை 
னை 


38 


GELERTS 


ஒட்டியாணம் 


கொம்பு 


தொப்பி 


தொட்டி 


எம் 


மொட்டு 


ரொட்டி 


39 


ஒ 
கொ 
ஙொ 


சொ 


ஞொ 


B 


டொ 


ெ 


ண 


தொ கொக்கு பொம்மை 


தொன்னை 


நொ 
பொ 
மொ 
யொ 
ரொ 
லொ 
வொ 
ழொ 
ளொ 


கொண்டை கொடி 

பொன் 
நொண்டி மொட்டு 
மண் தொட்டி 
நொண்டி மாடு 
பொன் வளையல் 
மல்லிகை மொட்டு 


ST 


றொ 
னொ 


40 


HA 


LTILILA 


SHI 


ile 


P 


ஓணான் 


கோவில் 


33 


சோறு 


தோள் 


தோட்டம் 


கோழி 


இ 
மோதிரம் 


தோரணம் 


42 


ஔ 
கள 
ஙௌ 
சௌ 
ஞௌ 


ஓடைதம் 


ணௌ ஔடதம் வௌவால் 


டௌ 

கௌதாரி 


தௌ 

சௌக்கியம் 
நௌ 
பௌ 

ஒளவையார் பௌர்ணமி 
மௌ 

கௌரி மௌனம் 
யௌ 

கௌளி மௌனி 
ரௌ 

இவர் மௌனி 
லௌ 
வௌ ஒளவையார் படித்தவர் . 
ழௌ கௌரி கோவில் 
ளௌ பௌர்ணமி நாள் 
றௌ 

நீ சௌக்கியமா ? 
னௌ 


43 


உயிர் எழுத்துக்கள் : 


அ ஆ இ 


ஈ உ ஊ 


எ ஏ 


ஐ 


ஒ ஓ ஔ 


ஆய்த எழுத்து : 


O 
OO 


மெய் எழுத்துக்கள் : 
க் ங் ச் ஞ் ட் ண் 
த் ந் ப் 
LD 

ய் ர் 
ல் வ் ழ் ள் ற் ன் 


ண 


உயிர் மெய் எழுத்துக்கள் : 
க ங 

( ரூ 

ஞ 
த ந ப ம 
ல 

வ ழ ள 


ர 


3E 


ன 


44 
வடமொழி எழுத்துக்கள் : 


ஜாடி 


புஷ்பம் 


புஸ்தகம் 


ஹாரம் 


பக்ஷி 


ஸ்ரீராமர் 


45 


11 


ASR 


நிலா நிலா ஓடிவா 


நில்லாமலே ஓடிவா 


மலை மேலே ஏறிவா 


மல்லிகைப் பூ கொண்டுவா .. 


46 


TH 


அ 


TN 


4 


வீடு 


ஓ 


சுவர் 
திண்ணை 


கதவு 
கூரை 
சன்னல் 


தூண் 


தோட்டம் 


மரக் கதவு 


ஓட்டு வீடு 
மண் சுவர் 


மரத் தூண் 


47 


E 


P 


ASR 


குடும்பம் 
அப்பா 

அம்மா 
அண்ணன் அக்காள் 
தம்பி 

தங்கை 
தாத்தா 

பாட்டி 
பாப்பா 


48 


= 


All 


ASR 


பள்ளிக்கூடம் 


பெண் 


பையன் 


பாவாடை 


ஜடை 
சங்கிலி 
வளையல் 
தொங்கட்டான் 
புத்தகம் 


வேட்டி 
சட்டை 
பென்சில் 
தொப்பி 
குடை 
செருப்பு 


49 


மனிதன் 


தலை 


கை 


கழுத்து 
தோள் 


முகம் 


முழங்கை 


கண் 


மார்பு 


கால் 


காது 


வயிறு 


மூக்கு 


முதுகு 


முழங்கால் 
பாதம் 
விரல் 


வாய் 


இடுப்பு 


29064 


50 


பயிற்சி 4 
படம் பார்த்துப் பெயர் எழுதச் செய்க . 

நடப்பவை 


uuN 


2 


மே 


GITI 


AIR 


51 


பயிற்சி 5 
படம் பார்த்துப் பெயர் எழுதச் செய்க . 

பறப்பவை 


SION 


SPOILS 


cle 


பா 


ASR 


52 


K 


3 
a 


Iya 


wron 


காக்கா ! கண்ணுக்கு 
மை கொண்டுவா . 


குருவி ! கொண்டைக்குப் 

பூ கொண்டுவா . 


கொக்கே ! குழந்தைக்குத் 

தேன் கொண்டுவா . 


கிளியே ! கிண்ணத்தில் 

பால் கொண்டுவா . 


பயிற்சி 6. படங்களைக்காட்டி அதன் பெயர் கீழே உள்ள 

பெயர்களுள் எது என்று சொல்லச் செய்க . 


Fis 


12 


புத்த 


B 


பாக 


* 


WARN 


ar m 


வை 


ASR 


1. ஆலமரம் 2. மா மரம் 3. பலா மரம் 
4. ஈச்ச மரம் 5. பனைமரம் 6. தென்னை மரம் 
7. வாழை மரம் 8. முருங்கை மரம் 


54 


வண்டிகள் 


மாட்டு வண்டி 


சம் 


குதிரை வண்டி 


சைக்கிள் வண்டி 


மோட்டார் வண்டி 


புகை வண்டி 


with the 


வட்ட 


மின்சார வண்டி 


55 


பயிற்சி 7 
படம் பார்த்து விடுபட்ட சொல்லை எழுதச் செய்க . 


இது எங்கள் 


Pres 


HIN 


VILA 


அது எங்கள் 


இவள் பாடம் 


அவள் பந்து 


56 


1 
சிறுவர்கள் 


சிறுவன் 


பசு 


பசுக்கள் 


கிளி 


கிளிகள் 


மரம் 


மரங்கள் 


57 


ஓடுகிறான் 


ஓடுகிறார்கள் 


படிக்கிறான் 


படிக்கிறார்கள் 


ஓடுகிறது 


ஓடுகின்றன 


பறக்கிறது 


பறக்கின்றன 


58 


103 


ba 


do 


DES2 


AR 


59 


கண்ணன் நல்ல பையன் 


காலையில் 


எழுகிறான் 


பல் 


விளக்குகிறான் 


துணி 


துவைக்கிறான் 


நீரில் 


குளிக்கிறான் 


பாடம் 


படிக்கிறான் 


பாடம் 


எழுதுகிறான் 


சோறு 


சாப்பிடுகிறான் 


பள்ளிக்கூடம் 


போகிறான் 


60 


கட்டளைகள் 


கீழே உட்கார் 


1. எழுந்து நில் 
2. புத்தகம் எடு 


பாடம் படி 


3. பலகை எடு 


பாடம் எழுது 


4. கதவைத் திற 


கதவை மூடு 


5. வெளியே போ 


உள்ளே வா 


6. கதவைப் பூட்டு 


பூட்டைத் திற 


7. ஏணிமேல் ஏறு 


கீழே இறங்கு 


8. தோட்டம் கொத்து நீர் ஊற்று 


பந்தைப் பிடி 


9. பந்தை உதை 
10. பந்தை எறி 


ஊஞ்சல் ஆடு 


61 


இது என்ன மரம் ? 
இது வாழை மரம் . 


அது என்ன பழம் ? 
அது பலாப் பழம் . 


இவர் யார் ? 
இவர் மண் பாத்திரம் 

செய்பவர் . 


62 


அது கழுதையா ? 
இல்லை , அது குதிரை. 


இது கிளியா ? 
ஆம் , இது கிளி . 


2 


அவர் யார் ? 
அவர் உழவர் . 


பா 


அவர் என்ன செய்கிறார் ? 
அவர் வயலை உழுகிறார் . 


63 


1. கைவீசம்மா கைவீசு 

கண்ணே கமலா கைவீசு 


ல்ல் 


2. கால்வீசம்மா கால்வீசு 
கண்மணி கரும்பே கால்வீசு 


3. கைகொட்டம்மா கைகொட்டு 
கௌசல்யா நீ கைகொட்டு 


4. உடம்பை வளைத்து ஆடிடுவாய் 

ஊஞ்சல் ஆடி ஓடிடுவாய் . 


உன 
-600008 
. 


64 


BWE 


ஓடி விளையாடு பாப்பா- நீ 
ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா ; 
கூடி விளையாடு பாப்பா - ஒரு 
குழந்தையை வையாதே பாப்பா . 


தமிழ் நாடு 


வணக் 


- பாரதியார் 


சென் 


காப்பக 


13376 


* 


Ra 


